© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 3.20 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 34] CHENNAI, WEDNESDAY, AUGUST 23, 2023 
Aavani 6, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை HOME DEPARTMENT 
ர wk : ள்‌ ்‌ (SC) 
ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலம்‌ 
- தமிழ்நாடு புதிரை வண்ணார்‌ நல Award of the Police Medal for Meritorious 
வாரியம்‌ - புதிய அலுவல்‌ சார்ந்த மற்றும்‌ Service and President's Police Medal for 
அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ நியமனம்‌ Distinguished Service on the occasion of 
செய்து திருத்தியமைத்தல்‌ன - ஆணை the Republic Day, 2023, etc. .. re 566-567 
வெளியிடப்படுகிறது. மி ய்‌ 564-565 Code of Criminal procedure.—Declaration of 
COMMERCIAL TAXES AND Detachment Stationed in Tiruppur District 
REGISTRATION DEPARTMENT as Police Station .. e i 567 
Indian Stamp Act.—Provisions for the Erratum to Notification — .. 4 es 567 
consolidation of duty chargeable in respect தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
of issue of Insurance policies by the ட Gaim Qa தணி நி 
Life Insurance Corporation of India, NB த Siem 
Department, Divisional Office, Coimbatore Labour Courts for Adjudications 8 Hs 567-568 
for certain period Pe 565 RURAL DEVELOPMENT AND 
CO-OPERATION, FOODAND CONSUMER PANCHAYAT RAJ DEPARTMENT 
PROTECTION DEPARTMENT 
ர டட Tamil Nadu Panchayats Act.—Exclusion of 
Tamil Nadu Co-operative Societies Act.— certain Lands from operation. 568-569 
Amendments to the Notification .. 565-566 


[563] 
D.T.P.—II-2 (34)—1 


564 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
NOTIFICATIONS BY GOVERNMENT 

ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை 2. மேலே இரண்டாவதாகப்‌ படிக்கப்பட்ட கடிதத்தில்‌ 

ஆதிதிராவிடர்‌ நல ஆணையர்‌ மேற்காணும்‌ தமிழ்நாடு புதிரை 

No. 1I(2)/ADTW/765/2023.— வண்ணார்‌ நலவாரியத்தை, கீழ்க்காணும்‌ 13  அலுவல்சார்ந்த 


ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலம்‌ - தமிழ்நாடு புதிரை 
வண்ணார்‌ நல வாரியம்‌ - புதிய அலுவல்‌ சார்ந்த மற்றும்‌ அலுவல்‌ 
சாரா உறுப்பினர்கள்‌ நியமனம்‌ செய்து திருத்தியமைத்தல்‌ - 
ஆணை வெளியிடப்படுகிறது. 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:-- 


அரசாணை இலை) எம்‌, 102, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ 
பழங்குடியினர்‌ நல (இதிந.டுத்‌ துறை 3 wer. 2023, 
ஆடி 18, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


படிக்கப்பட்டது:- 


1. அரசாணை (இலை எண்‌. 114, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ 
பழங்குடியினர்‌ நலத்‌(ஆதிந6)துறை, நாள்‌ 15.10.2009. 


2. ஆதிதிராவிடர்‌ நல ஆணையர்‌ அவர்களின்‌ கடித ந.க.எண்‌ 
ஏ4/15737/2012, நாள்‌ 29.06.2021 மற்றும்‌ 27.08.2021. 


ஆணை: எண்‌.102, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்‌ 
(ஆதிந.6) துறை, 3 ஆகஸ்ட்‌ 2023. 


மேலே முதலாவதாகப்‌ படிக்கப்பட்ட அரசாணையில்‌ புதிரை 
வண்ணார்‌. இனத்தை சார்ந்த மக்களுக்கென்று தனியாக 
தமிழ்நாடு புதிரை வண்ணார்‌ நல வாரியம்‌ அமைத்து அதில்‌ 
ஆதிதிராவிடர்‌ நலத்துறை அமைச்சர்‌ அவர்களை தலைவராகக்‌ 
கொண்டு அரசு மூலம்‌ வழங்கப்படும்‌ அனைத்து நலத்திட்டங்களும்‌ 
மற்றும்‌ உதவிகளும்‌ சிறப்பான முறையில்‌ தங்கு தடையின்றி 
கிடைப்பதற்கும்‌, இதனை கண்காணிக்கவும்‌ இவ்வாரியத்தின்‌ மூலம்‌ 
செயல்படுத்தப்படவேண்டிய மேம்பாட்டுத்‌ திட்டங்கள்‌ செயல்படவும்‌ 
ஆணை வெளியிடப்பட்டது. 


அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ :- 


உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ 3 சட்டமன்ற உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ 
10 சமூக ஆர்வலர்கள்‌ அல்லது கல்வியாளர்கள்‌ என மொத்தம்‌ 
13 அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ ஆகியோர்களை கொண்டு 
திருத்தியமைக்கலாம்‌ என பரிந்துரை செய்துள்ளார்‌:- 

அலுவல்‌ சார்ந்த உறுப்பினர்கள்‌: 

அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/முதன்மைச்‌ செயலாளர்‌/ 
செயலாளர்‌, 


1. ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை. 

2. நிதித்‌ துறை, 

3. நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை. 
4. ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ துறை. 

5. தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை. 
6. மருத்துவம்‌ மற்றும்‌ மக்கள்‌ நல்வாழ்வுத்‌ துறை. 

7. பள்ளிக்‌ கல்வித்‌ துறை. 

8. வீட்டுவசதி மற்றும்‌ நகர்ப்புற வளர்ச்சித்‌ துறை. 

9 


- இயக்குநர்‌/ஆணையர்‌, ஆதிதிராவிடர்‌ நலத்‌ துறை - 
உறுப்பினர்‌ செயலர்‌. 


10. இயக்குநர்‌, பழங்குடியினர்‌ நலத்‌ துறை. 

11. மேலாண்மை இயக்குநர்‌, தாட்கோ . 

12. இயக்குநர்‌ ஆணையர்‌, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ துறை. 
13. இயக்குநர்‌/ ஆணையர்‌, பேரூராட்சிகள்‌. 


i ia — sical 
துறையூர்‌ தொகுதி 

திருமதி ௧. சிவகாமசுந்தரி சட்டமன்ற உறுப்பினர்‌, கரூர்‌ 
கிருஷ்ணராயபுரம்‌ தொகுதி 

திரு. மு. பன்னீர்செல்வம்‌ சட்டமன்ற உறுப்பினர்‌, நாகப்பட்டினம்‌ 
சீர்காழி தொகுதி 

திரு. அ. தங்கப்பாண்டி முத்து தேவன்பட்டி, தேனி 
வீரபாண்டி, தேனி 

திரு. பாஸ்கர்‌, 56, சிவன்‌ தெற்கு வீதி, 

த/பெ. நாராயணசாமி. வெளிபாளையம்‌, நாகப்பட்டினம்‌. 


திரு. செல்வம்‌, 
த/பெ. சின்னான்‌. 


64, புலாம்பட்டி, மதுரை 
அலங்காநல்லூர்‌ கிராமம்‌, 
மதுரை வடக்கு, மதுரை மாவட்டம்‌. 


திரு. பெரியகருப்பன்‌, 
த/பெ. மொக்கையன்‌. 


13/6 காமராஜர்‌ கிழக்குத்‌ தெரு, 
கே.கே. நகர்‌, மதுரை. 


Aug. 23, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


565 


ail won ட 


திரு. கே.பி. ராஜகோபால்‌ 


திரு. பா. சுப்பையா, 
த/பெ. மு. பாண்டியன்‌. 


திரு. பால்பாண்டி, 
த/பெ. குருசாமி. 


திரு. ஆ. மனோகரன்‌ 
த/பெ. ஆறுமுகம்‌, 


க.எண்‌. 37-9 சி, 

மேல்‌ கோடப்பமந்து, 

ஸ்டோன்‌ ஹவுஸ்‌, உதகமண்டலம்‌. 
148, இந்திரா நகர்‌, 

1. ஆண்டிபட்டி அஞ்சல்‌, 
வாடிப்பட்டி வட்டம்‌, 

மதுரை மாவட்டம்‌. 

107 ஏ, முத்து மாரியம்மன்‌ காலனி, 
பள்ளப்பட்டி ரோடு திருத்தங்கல்‌, 
விருதுநகர்‌ மாவட்டம்‌. 

எண்‌.79/1, அம்பேத்கர்‌ நகர்‌ 
3-வது தெரு, 

சங்கரன்‌ கோயில்‌, தென்காசி 
மாவட்டம்‌ 


உதகமண்டலம்‌ 


விருதுநகர்‌ 


திரு. கணேசன்‌, கீழவீதி, குரும்பலூர்‌, பெரம்பலூர்‌ 
த/பெ. வீரைய்யா, பெரம்பலூர்‌ மாவட்டம்‌. 


திரு. எம்‌.எம்‌. சாமி, 
த/பெ. மாடசாமி 


எண்‌. 16, திருவள்ளுவர்‌ நகர்‌ 
குடியிருப்பு, 


தண்டையார்பேட்டை, 
சென்னை 


4. எனவே, மேற்காணும்‌ ஆணையர்‌, ஆதிதிராவிடர்‌ நலம்‌ 
அவர்களின்‌ பரிந்துரையை ஏற்று மேலே பத்தி 3-இல்‌ காணும்‌ 
13 அலுவல்‌ சார்ந்த உறுப்பினர்கள்‌ மற்றும்‌, 10 சமூக ஆர்வலர்கள்‌ 
அல்லது கல்வியாளர்கள்‌ மற்றும்‌ 3 சட்டமன்ற உறுப்பினர்கள்‌ 
உட்பட மொத்தம்‌ 13 அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ ஆகியோர்களை 
கொண்டு திருத்தியமைத்து ஆணையிடப்படுகிறது. 

5. மேற்காணும்‌, புதிரை வண்ணார்‌ நல வாரியத்தின்‌ 
அலுவல்சார்‌ மற்றும்‌ அலுவல்சாரா உறுப்பினர்களின்‌ பதவிக்காலம்‌ 
அரசாணை வெளியிடப்பட்டதிலிருந்து 3 ஆண்டுகள்‌ வரை நடப்பில்‌ 
இருக்கும்‌. இவ்வாரியத்தின்‌ உறுப்பினர்‌ செயலராக ஆணையர்‌/ 
இயக்குநர்‌, ஆதிதிராவிடர்‌ நலம்‌ அவர்களே தொடர்ந்து 
செயல்படுவார்‌. மேலும்‌, பார்வை ஒன்றில்‌ காணும்‌ அரசாணையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள்‌ நிபந்தனைகள்‌ அனைத்தும்‌ மேற்காணும்‌ 
அனைத்து உறுப்பினர்களுக்கும்‌ பொருந்தும்‌. 

6. இவ்வாணை அரசாணை (நிலை) எண்‌. 519, நிதி(சம்பளங்கள்)த்‌ 
துறை, நாள்‌: 29.09.1997-இன்படி நிதித்துறையின்‌ ஒப்புதலின்றி 
வெளியிடப்படுகிறது. 

(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 


க. லட்சுமி பிரியா, 
அரசு செயலாளர்‌. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 
Provisions for the consolidation of duty chargeable 
in respect of issue of Insurance policies by the Life 
Insurance Corporation of India, NB Department, 
Divisional Office, Coimbatore for certain period under 
the Indian Stamp Act. 


[G.O. (Rt.) No. 273, Commercial Taxes and Registration (1), 
27th June 2023, ஆணி 12, சோபகிருது, 
திருவள்ளுவா£ ஆண்டு-.2024,] 

No. 1II(2)/CTR/766/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 


of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs.50,00,000/- (Rupees Fifty lakhs 
only) chargeable under the said Act in respect of issue 
of insurance policies by the Life Insurance Corporation of 
India, NB Department, Divisional Office, Coimbatore for the 
period from 01.07.2023 to 30.09.2023. 


S. SYED KHASEEM, 
Deputy Secretary to Government. 


CO-OPERATION, FOOD AND CONSUMER 
PROTECTION DEPARTMENT 


Amendments to the Notification under the Tamil Nadu 
Co-operative Societies Act. 


[G.O. (2D.) No. 65, Co-operation, Food and Consumer 
Protection (CJ2), 9th August 2023, ஆடி 24, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ அஆண்டு-.2024,] 

No. II(2)/CFCP/767/2023.—In exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Co-operative Societies 
Act, 1983 (Tamil Nadu Act 30 of 1983), the Governor of 
Tamil Nadu hereby makes the following amendments to the 
Co-operation, Food and Consumer Protection Department 
Notification No. II(2)/CFCP/779/2005, published at page 422, 
of Part II—Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 19th October, 2005, as subsequently amended:- 


AMENDMENTS. 
In the said Notification, in the table,— 


(1) for the entries in column (2) under the heading 
“Powers”, against the entry “Additional Registrars ௦7 
Co-operative Societies” in column (1) thereof, the following 
entries shall be substituted, namely:- 


566 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
“(i) In respect of any primary or central society, all the 276. | Shri T.V. Muralidharan 
powers of a Registrar under the said Act; Deputy Commissioner of Police, Armed Reserve, 
(ii) In respect of any apex society, all the powers of a Coimbatore City, Tamil Nadu. 
Registrar under the said Act, except those referred to 277. |ShriA. Chandran 
in section 76-A.”; Deputy Commissioner of Police, Armed Reserve, 
Tambaram Police Commissionerate, Tamil Nadu. 
(2) in column (2) under the heading “Powers”, for 
the entries in item (ii), against the entry “Joint Registrars of 278. | Shri M. Vivekanandan, 
Co-operative Societies” in column (1) thereof, the following Additional Superintendent of Police, Krishnagiri, 
entries shall be substituted, namely:- Tamil Nadu. 
“pe F 279. | Shri K. Saravanan 
(ii) In respect of any apex society, all the powers of a ட 2 ee 
Registrar under the said Act, except those referred to ட” ள்‌ சா of Police, ௮ Branch 
in Sections 12, 14, 18, 32(2)(i)(a), 33(4), 33(6), 33(12), CID, Chennai, Tamil Nadu. 
35, 36, 66, 68, 69, 75, 76, 76-A, 77, 88, 89, 91, 115, 280. | ShriA. Sivarajan, 
137(1), 140, 142, 152(2)(a), 153,164, 166, 178 and Deputy Superintendent of Police, Organised Crime 
181.”. Intelligence Unit, Chennai, Tamil Nadu. 
D. JAGANNATHAN, 281. | Shri M. Venkatesan, 
Secretary to Government. Assistant Commissioner of Police, 
In-Service Training Centre, 
HOME ட அத்தம்‌ Tambaram, Tamil Nadu. 
. a . 282. | Shri V. Sembedu Babu, 
award a the Police Medal’ for Meritorious service and Assistant Commissioner of Police, Sembium 
President's Police Medal for Distinguished Service Rance: Chennai, Tamil Nadu 
on the occasion of the Republic Day, 2023. ge, : ்‌ 
(Letter No. HSC1/e2622-7/2022 , Home (SC), 2nd August 2023) 209; shi Ratishnehnan, 
Deputy Superintendent of Police, SB CID, 
No. 1I(2)/HO/768/2023.—The following Notification The Coimbatore, Tamil Nadu. 
Gazette of India, New Delhi, 26th January 2023 is republished:- 
ர த 284. | Shri D.R. Anbarasan, 
Ne: 01 க வட President உ pleased. 1) Deputy Superintendent of Police, Cyber Crime 
award the Police Medal for Meritorious Service on Wing. Chennai Tamil Nadu 
the occasion of the Republic Day, 2023 to the under 9: ்‌ ்‌ 
mentioned officers:- 285. | Shri A. Murali, 
XX XX XX Inspector of Police, South Zone, Greater Chennai, 
XX XX XX Tamil Nadu. 
269. | Dr. K.A. Senthil Velan, 286. | Shri B. Anburaj, 
Inspector General of Police, Intelligence, Chennai, Sub Inspector of Police, Crime Branch CID, 
Tamil Nadu. Nagapattinam, Tamil Nadu. 
270. | Shri Avinash Kumar, 287. |Smt D. Radha, 
Inspector General of Police/ Commissioner of Sub Inspector of Police, Special Branch CID, 
Police, Tirunelveli City, Tamil Nadu. Chennai, Tamil Nadu. 
271. | ShriAsra Garg, 288. | Shri M. Subburaj, 
Inspector General of Police, South Zone, Madurai, Sub Inspector of Police, Special Branch CID, 
Tamil Nadu. Chennai, Tamil Nadu. 
272. |Shri P. Saminathan, 289. | Shri P. Sadaiyappan, 
Superintendent of Police, Security Branch CID-II, Sub Inspector of Police, Serious Crime Squad, 
Chennai, Tamil Nadu. Coimbatore, Tamil Nadu. 
273. | Shri N. Manivannan, = . ள்‌ 
Deputy Commissioner of Police, North Zone, m யு = 
Greater Chennai, Tamil Nadu. 2. These awards are made under rule (4) (ii) of the rule 
274. |ShriR. Mutharasu governing the grant of Police Medal for Meritorious Service. 
Superintendent of Police, Vigilance & 
Anti-Corruption, Central Range, Chennai, 5.14. SAMI, 
Tamil Nadu. Under Secretary. 
ஜ்‌ டாட புன்‌ of Police, Security, ட்ப 
Greater Chennai, Tamil Nadu, Principal Secretary to Government. 


Aug. 23, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


567 


No. II(2)/HO/769/2023.—The following Notification The 
Gazette of India, New Delhi, 26th January 2023 is republished:- 


No.72-Pres/2023 - The President is pleased to 
award the President's Police Medal for Distinguished 
Service on the occasion of the Republic Day, 2023 to 
the under mentioned officers:- 

XX XX XX 
XX XX XX 


41. |Smt. P.C. Thenmozhi, 
Inspector General of Police, 
Crime Branch, Chennai, 
Tamil Nadu. 


42. |Shri V. Ponramu, 

Additional Superintendent of Police, 
Cyber Crime Wing, 

Chengalpattu, Tamil Nadu. 


43. |Shri P. Ravisekaran, 
Additional Superintendent of Police, 
Ariyalur, Tamil Nadu. 


XX XX XX 
XX XX XX 


2. These awards are made under rule (4) (ii) of the rule 
governing the grant of Police Medal for Meritorious Service. 


S.m. SAMI, 
Under Secretary. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


Declaration of Detachment stationed in Tiruppur District 
as Police Station under the Code of Criminal Procedure 
[G.O. Ms. No. 382, Home (Police XIV) 18th July 2023 
ஆடி 2, சோபகிரது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2024,] 

No. 1II(2)/HO/770/2023.—Under clause (5) of Section 2 


of Code of Criminal Procedure, 1973 (Central Act 2 of 
1947), the Governor of Tamil Nadu hereby declares the 


detachment specified in column (1) of the Table below to 
be a Police Station in respect of the local area specified 
in column (2) thereof:- 


(1) (2) 


Detachment of "Q" Branch Criminal 
Investigation Department, 
Tiruppur District. 


Tiruppur District. 


ERRATUM TO NOTIFICATION 


[G.O. (Ms.) No. 450, Home (Pol.VII), 21st August 2023, 
ஆவணி 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. ॥(2)/10/771/2023 The following Erratum is issued 
to the Notification No.II(2)/HO/764(b)/2023 is published as 
Page No.1 in Part Il-Section 2 of the Tamil Nadu Government 
Gazette Extraordinary Issue No. 315, dated 18th August 2023 is 
relating to G.O.(Ms) No. 445, Home (Police-VIl) Department, 
dated 18th August 2023. 


ERRATUM 


In para 2 of the G.O. (Ms.) No. 445, Home (Police-VIl) 
Department, dated 18.08.2023, the existing expression 
“the Tamil Nadu Prohibition of Online Gambling and 
the Regulation of Online Games, Rules, 2023" shall be 
substituted with "the Tamil Nadu Online Gaming Authority 
and Regulation of Online Games Rules, 2023". 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudications 


மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌, சென்னை 


அரசாணை (ig) ஏனம்‌, 410, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (அறித்‌ துறை, 21 ஜூலை 2023, 
ஆடி 5, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2054./ 


No. II(2)/LWSD/772/2023.—@\ih5 ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, சென்னை மாநகர்‌ 
போக்குவரத்துக்‌ கழக நிர்வாகத்திற்கும்‌ அரசாங்க போக்குவரத்து 
ஊழியர்‌ தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAVA7) 10(0(0) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன தகராறு சென்னை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினாக்கள 

கோரிக்கை எண்‌. 1 

மனுதாரர்‌ திரு. V. சதீஷ்குமார்‌, நடத்துநரின்‌ ஆண்டு ஊதிய 
உயர்வு ஐந்து ஆண்டுகள்‌ தொடர்‌ விளைவுடன்‌ தள்ளி வைத்து 
நிர்வாகம்‌ பிறப்பித்துள்ள செயல்முறை ஆணை எண்‌. 29920 
சபி(ஒந)8/மாபோக/2016, நாள்‌ 30.05.2018 உத்தரவை ரத்து 
செய்ய வேண்டுமென கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 2 


மனுதாரர்‌ திரு. V. சதீஷ்குமார்‌, நடத்துநர்‌, தற்காலிக பணி 


நீக்கத்தில்‌ இருந்த நாட்கள்‌ அவரது சொந்த விடுப்பாக கருதி 
உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும்‌, இது சான்றிடப்பட்ட நிலையாணை 


விதி 26(2(2-க்கு விரோதமானது என்றும்‌, தற்காலிக பணிநீக்க 
காலம்‌ பணிக்காலமாக கருதி உத்தரவிட வேண்டுமென கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


568 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தமிழ்நாடு ஜெய்பாரத்‌ மில்ஸ்‌ லிட்‌ மலையாங்குளம்‌, 
திருவேங்கடம்‌ தாலுக்கா, தென்காசி மாவட்டம்‌. 


டஅரசானைர (ig) எனச்‌ 421, கொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (NS துறை, 2 ஆகஸ்ட்‌ 2023, 
ஆடி 17, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054./ 
No. 1I(2)/LWSD/773/2023.—siiliper®) ஜெய்பாரத்‌ மில்ஸ்‌ 
லிட்‌, மலையாங்குளம்‌, திருவேங்கடம்‌ தாலுக்கா, தென்காசி 
மாவட்டம்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு ஜெய்பாரத்‌ மில்‌ 


தொழிலாளர்கள்‌ மலையாங்குளம்‌, திருவேங்கடம்‌ தாலுக்கா, 
தென்காசி மாவட்டம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ XIV/1947)10 (1) (9 
பிரிவிலும்‌10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
திருவேங்கடம்‌ தாலுக்கா, மலையாங்குளம்‌, தமிழ்நாடு ஜெய்பாரத்‌ 
மில்ஸ்‌ லிட்‌, நிறுவனத்தில்‌ பணிபுரியும்‌ தொழிலாளர்களுக்கு 


29.12.2021 முதல்‌ ஆலையின்‌ மின்‌ இணைப்பு துண்டிக்கப்பட்டு 
முறையான பணி வழங்காமலும்‌ உரிய சட்ட அனுமதி பெறாமல்‌ 
இயந்திரங்களை பிரித்து ஆலையை விட்டு எடுத்துச்‌ சென்றும்‌ 
ஆலைமூடல்‌ இழப்பீடு வழங்காமல்‌ மறுக்கும்‌ நோக்கில்‌ உண்மையை 
மறைத்து தொழிலாளர்களிடம்‌ இராஜினாமா கையொப்பம்‌ பெற்றதை 
இரத்து செய்து சட்டப்படியான இழப்பீடு வழங்க வேண்டும்‌ எனக்‌ 
கோரியுள்ள தொழிலாளர்களின்‌ ஐந்து நபர்‌ கொண்ட குழுவின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, பாதிக்கப்பட்‌! 


[Part |1--560. 2 
ஒட்டுநருக்கு நிர்வாகம்‌ தினக்கூலி அடிப்படையிலான பணி 
காலத்தினை ஓராண்டு காலத்திற்கு நீட்டிப்பு செய்துள்ள 


ஒநது/02/புற/0*//2604, நாள்‌. 25.10.2016 உத்தரவினை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? 
ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ 
DEPARTMENT 


Exclusion of certain Lands from operation of the 
Tamil Nadu Panchayats Act. 


[G.O. Ms. No. 75, Rural Development and Panchayat Raj 
(SGS-3), 6th June 2023, வைகாசி 23, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-20247 

No. II(2)/RDPR/775/2023.-In exercise of the powers 
conferred by sub-section (2) of Section 125 of the 
Tamil Nadu Panchayats Act, 1994 (Tamil Nadu Act 21 of 1994), 
the Governor of Tamil Nadu hereby excludes the land situated 
with in the boundaries of theA. Valayapatti Village, A. Valayapatti 
Village Panchayat, Melur Taluk, Madurai District with the total 
extent as mentioned in the Schedule, be the same or a little 
more or less, from the operation of the said Act with effect 
on and from the date of publication of this notification in the 
Tamil Nadu Government Gazette. 


THE SCHEDULE. 


தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்‌ கூடிய நிவாரணம்‌ என்ன? 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
(மதுரை) லிட்‌, மதுரை. 
ட்அரசாணை ௫) எண்‌, 423, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 2 ஆகஸ்ட்‌ 2023, ஆடி 17, சோபகிருது 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

No. II(2)/LWSD/774/2023— super) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (மதுரை) லிட்‌, மதுரை என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக்‌ கழக தேசிய தொழிலளாளர்‌ சங்கம்‌- 111 ப, 
மதுரை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 611//1947) 10 (1) (6) பிரிவிலும்‌,10 (1) (0) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ 
தகராறு, மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. 6. முருகன்‌ (பணி எண்‌. DV 77342 என்ற சேம 


District Madurai 
Taluk Melur 

Village A. Valayapatti 

Panchayat A. Valayapatti Village Panchayat 


அறிவிக்கை 


[G.O. Ms. No. 75, Rural Development and Panchayat Raj 
(SGS-3), 6th June 2023, வைகாசி 23, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ 94 6001(5)-2054,] 

1994 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 
(கமிழ்நாடு சட்டம்‌ 21/1994) பிரிவு 125 உட்பிரிவு ன்‌ கீழ்‌ 
வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி, தமிழத ஆளுநர்‌ அவர்கள்‌ இந்த 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து 


Aug. 23, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


569 


அட்டவணையில்‌ குறிக்கப்பட்டுள்ளவாறு, மதுரை மாவட்டம்‌, மேலூர்‌ 
வட்டம்‌, அ.வலையப்பட்டி கிராமம்‌, அ.வலையப்பட்டி கிராம ஊராட்சி 
எல்லைக்குட்பட்ட பரப்பளவுக்கு சற்று ஏறவோ, தாழவோ உள்ள 
நிலத்தை, ஊராட்சி சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது என 
இதனால்‌ அறிவிக்கிறார்‌. 


அட்டவணை 
மாவட்டம்‌ மதுரை 
வட்டம்‌ மேலூர்‌ 
கிராமம்‌ அ. வலையப்பட்டி 
ஊராட்சி அ.வலையப்பட்டி கிராம 


ஊராட்சி 


Ainge விலக்கு (jv sT6voTser) 
விஸ்தீரணம்‌ 


(ஹெக்டேறி 


அளிக்கப்படும்‌| ஒ| ஒ| © 
வில்தீணம்‌ | S| a] S| 5 
ஜெக்டேற்‌ | 8[ S) 3) 5 


17/1] 1.01.00 [அண்டிய 0.30.50 இ அத |." 
பாதை (பகுதி) 


[6.0. Ms. No. 79, Rural Development and Panchayat Raj 
(SGS.3), 12th June 2023, வைகாசி 29, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054./ 


No. 1II(2)/RDPR/776/2023.-In exercise of the powers 
conferred by sub-section (2) of Section 126 of the 
Tamil Nadu Panchayats Act, 1994 (Tamil Nadu Act 21 of 
1994), the Governor of Tamil Nadu hereby excludes the land 
situated with in the boundaries of the Sivarakkottai Village 
Panchayat, Kallikudi Taluk, Madurai District with the total 
extent as mentioned in the Schedule, be the same or a little 
more or less, from the operation of the said Act with effect 
on and from the date of publication of this notification in the 
Tamil Nadu Government Gazette. 


THE SCHEDULE. 


District Madurai 
Taluk Kallikudi 

Village Sivarakkottai 

Panchayat Sivarakkottai Village Panchayat 


Clas- | Extent to 

Sifica- be 
excluded 
(Hectare) 


Boundaries (Survey Nos) 


0.19.20 | (Part) 


166 


Sivarakottai 
183/17B 184 (Part) 
815/11D 184 (Part) 


Panchayat Union 


ம 
[பு 
௦ 

ce 
(ய 

KF 
© 

ம 
(பு 
௨ 
® 
ஓ 
= 
® 

on 


அறிவிக்கை 
[G.O. Ms. No. 79, Rural Development and Panchayat Raj 
(SGS.3), 12th June 2023, வைகாசி 29, சோபகிருது; 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054,7 

1994 ஆம்‌ வருடத்திய தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 
(தமிழ்நாடு சட்டம்‌ 21/1994) பிரிவு 126 உட்பிரிவு ன்‌ கீழ்‌ 
வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி, தமிழத ஆளுநர்‌ அவர்கள்‌ இந்த 
அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து 
அட்டவணையில்‌ குறிக்கப்பட்டுள்ளவாறு, மதுரை மாவட்டம்‌, 
கள்ளிக்குடி வட்டம்‌, சிவரக்கோட்டை கிராமம்‌, சிவரக்கோட்டை 
ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பரப்பளவுக்கு சற்று ஏறவோ, தாழவோ 
உள்ள நிலத்தை, ஊராட்சி சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்படுகிறது 
என இதனால்‌ அறிவிக்கிறார்‌. 


அட்டவணை 
மாவட்டம்‌ மதுரை 
வட்டம்‌ கள்ளிக்குடி 
கிராமம்‌ சிவரக்கோட்டை 
ஊராட்சி சிவரக்கோட்டை கிராம ஊராட்சி 


184 


ஊராட்சி ஒன்றிய சாலை 
184 (குதி) 166 
சிவரக்கோட்டை 
183/17பி 
184 (பகுதி) 
184 (பகுதி) 


௨ 
8 
ட்‌ 
ம்‌ 
‘2 
= 
tL 
| 
8 
2 
வு 
ம்‌ 
“a 
ம்‌ 
G 


ப. செந்தில்குமார்‌, 
அரசு முதன்மைச்‌ செயலாளர. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


